ஸ்ரீமதே ட அன்ன 
அணிந்துரை . 
க.கோஸகன . 
ஸ்ரீயப்பதியான ஸரவேஸஉரனுக்கு 
பரதவம ,வயூஹம , விபவம்‌,அந்தரயாமி, அரசசை 
எனகிற ஐந்து நிலைகள்‌ உணடு.அவறறை வேத. 
வேதாந்தஙகள , ஆகமம்‌ ,இதிஹாஸஙகள ,புராணங்‌ 
கள ,அருளிச்செயல்கள . போனறவைவிரிவாகப்பே 
சுகினறன . அவற்றிலும்‌ பகவச சாஸதரம்‌ எனறு நம்‌ 
முனனோரகளால்‌ பெரிதும்‌ போற்றப்பட்டது 
ஸ்ரீபாஞசராதர ஆகமம்‌.ஸ்ரீ ரங்கம்‌ முதலிய 
திவயதேசங்களை சீரதிருத்திய பகவத்ராமானுஜர்‌ . 
ஸ்ரீபாஞசராதர ஆகமமுறையை அங்கே 
அமைத்தார்‌ .எனறு பிளளைலோகம்‌ ஜயர 
ராமானுஜ திவய சரிதையில்‌ குறிப்பிடுகிறார்‌ .இந்த 
ஆகமம்‌ 
ராதரிரகஞானமிதயுகதம்‌ 
பஞ்சேதயஞான நாசகம்‌. 
தத்சாஸதரம்‌ பாஞ்சராதரம்‌ ஸயாத்‌ 
அனவரத்தஸயா னுரோதத: 
எனகிறபடி. அனாதியானதும்‌ அறியாமை 
இருளைப்டோக்கக்கூடியதுமான இந்த சாஸதரம்‌ 
ஒளபகாயனர ,சாணடிலயர ,பாரதவாஜர ,கெளசிகர , 
மெளஞஜயாயனர எனகிற ஐந்து ரிஷிகளுக்கு ஐந்து 
இரவு பகலாகத்‌ தனனை வழிபடும்‌ முறையை 
உபதேசித்தார்‌ .மேலும்‌ வேத மூலகதவமாக 
விளங்குவதாலும்‌ பறபல சாஸதரங்களுக்கும்‌ 
நடைமுறைகளுக்கும்‌ ஸ்ரீவைஷணவத்திற்கும்‌ 
ரக்ூஷகமாக அமைந்ததும்‌ இந்த சாஸதரமே. 1008,108 
எனகிற கணக்கில பறபல ஸமஹிதைகள்‌ என்கிறபடி 
பலபிரிவுகளை உளளடககியது . அவற்றில்‌ ஸாதவத, 


பெளஷ்கரம்‌ , ஜயாகயம்‌ ,எனகிற 3 ஸமஹிதைகள்‌ 
பரதானமானது எனறும்‌ அதன விரிவாக்கமாகவும்‌ 
கரியாரூபமாகவும வெளிவந்தவைகள ஈஸ்வர, 
பாரமேஸஉர,பாதம ஸமஹிதைகள எனறும்‌ மேலும்‌ 
பலபிரிவுகளாகப்‌ பிரிந்து பறபல ஸம்ஹிதா ரூபமாக 
இனறும்‌ (உப்ப்ரமமணங்கள )காணப்படுகினறன . இவை 
எலலாம்‌ மோக்ஷத்தையே புருஷாரததமாக 
கொண்டவை எனபதும்‌ அவையே எம்பெருமானின 


திருமேனியில்‌ ஒளிரகினறன எனறும்கூறப்படுகினறது. 


பாதமம சிரஸமாகயாயதம்‌ 

முகமஸயாத பாரமேஸவரம . 
கபிஞ்சலம்‌ ஹருதயம்சைவ 

பநீவத்ஸெள விஷணுஸம்ஹிதா . 
எனகிறபடி பகவானின கிரீடமாக 
பாதமஸம்ஹிதையும்‌, திருமுக மணடலததில 
பாரமேஸவரமும்‌ ,ஹருதத்தில கபிஞ்சலமும்‌ , 
ஸ்ரீவத்ஸத்தில்‌ விஷ்ணு ஸம்ஹிதையும்‌. 
ஒளிரகினறன .எனறு பகவதவசனமாகும்‌ . அப்படிப்‌ 
பட்ட பாத்மஸம்ஹிதையையும்‌ மற்றும்‌ பற்பல 
ஸம்ஹிதயையும்‌ அடியொற்றி முனனோர மொழிந்த 
முறை தப்பாமல்‌ அவரகள காட்டிய வழியில 
“கரியா ஸாகரம்‌” என கிற பெயருடன இந்த 
நூலானது 2ம பதிப்பாக வெளி வருகிறது. இந்த 
பதிப்பாசிரியர தன தந்தையாரிடம்‌ தாம்‌ கறற 
அனுபவத்தைக்கொணடும்‌ கரியைகளை 
இப்படி யெலலாம்சாஸத்ரோக்தமாகச 
செய்தால அழகாகவும்‌, விலக்ஷணமாகவும்‌ இருக்கும்‌ 
எனறும்‌ சில அரிய முறைகளை மிக எளிதாகக 
காட்டியுளளார .குறிப்பாக புணயாஹவாசன விதியில 
அரிசியை சேரப்பது, கலசம்‌ வைப்பது,மறறும ஏனைய 
கரியைகளை ஸாதாரணமாக எல்லோரும்‌ செய்து 


விடலாம்‌. ஆனால ஆகமங்களில்‌ கூறியுளள 
வேதமந்தரத்துடன கூறியிருப்பது அனுபவம்‌ 
உள்ளவரகளுக்கே புரியும்‌ . போறறுவதறகுரியதுமாகும்‌ . 
அதேபோல ஸனனதிக்குசசெனறதும்‌ செய்ய 
வேண்டிய காரயங்களான புணயாஹவாசனம்‌, 
அடுத்தது திருவாராதனம்‌, அகனிகாரயம்‌, 
எனகிறபடி கரியைகளை முறைப்படிப்‌ 
பிரித்திருப்பதும்‌ லக்ஷணமான செயலாகும்‌ . 
அதிலும்‌ மஹாலக்ஷ்மி ஆராதனம்‌ எனபது 
மிகசசிலராலேயே அனுஷடடி ககப்படடு வருகிற 
நடைமுறையாகும்‌ . ஆனாலும்‌ இவர டெரியோரகள 
அனுஷட்டித்து வந்த ஒரு கைங்கரயமானது 
காலாந்தரததில அழிநதுவிடககூடாது எனகிற 
உயரெணணத்தில அச்சிட்டி ருப்பது ஒரு 
கரந்தததை காக்கவேணடும்‌ எனகிற சீலத்தைக்‌ 
காட்டுகிறது. உத்ஸவ விதிகளும்‌ மிக அழகாக 
வெளியிடப்பட்டுளளது. சிலதிவயதேசங்களில்‌ 
ஸமப்ரதாயப்படி வாஹனமுறைகள மாறினாலும்‌ 
ஸப்தாவரணம்‌ எனகிற விடைஸாதித்தல 
எனகிறபகுதி சாஸதர ஸமமதமானதொனறாகும்‌. 
மேலும்‌ சகராப்ஜ மணடலபூஜாமுறை ஓவவொரு 
பாகமாகககூறியிருப்பதும விக்ஷ்ணமானதாகும்‌ . 
ஆக பகதி பரபததி இவறறில பகவதாராதனமே 
சிறந்ததொரு வழி எனபதையும்‌ பற்பல தரமாரத்த 
காம மோக்ஷாதிமாரககத்திறகுலக்ஷமிபுருஷகார 
பூதையானவள அவளுக்கும்‌ எம்பெருமானைப்போல்‌ 
ஷோடசோபசார திருவாராதனங்கள செயயலாம்‌ 


எனபதையும்‌ காட்டித்தருவது இந்தநூலாகும்‌ .மேலும்‌ 
இவர தனனுடைய தனிமுயறசியாலும தான வந்துறற 
அரச்சக ஸமுதாயம்‌ சிறிதாவது கறறுணரந்து முனனேற 
வேணடும்‌ எனகிற அவாவினாலும சிந்தனைத்‌ 
தெளிவாலும்‌ பெரிய போதமுடன வரைந்திருப்பது 


மிகவும்‌ பாராட்டத்தக்கது .இவர கூறுவதுபோல்‌ இந்த 
நூலை வெரும்‌ அணியாகச சேரக்காமல 
அறிவாறறலுடன சேரத்துக்‌ கொள்ளதக்க 
ஆசிரியரைககொண்டு குரு முகமாகப்பயினறு 
கரியைகளையும்‌ , பூஜாமுறைகளையும்‌ வழுவரக்கறறு 
நாமெலலாம்‌ இந்தகரியாஸாகரத்தில பல 
நல்முததுககளை எடுதது சரணயன திருவடிகளில்‌ 
ஸமரப்பிப்பதே இந்தநூலுக்கும்‌, இந்த 
நூலாசிரியருக்கும்‌ கிடைத்த வெறறியாகும்‌ .மேலும்‌ இது 
போனற பொக்கிஷமான நூலகள்‌ வெளிவரத்தூணடு 
கோலாகும்‌ .இப்படி ப்பட்ட உயரந்ததொரு சிந்தனையை 
எமக்கெலலாம்‌ இளமையிலிருந்தே கற்பித்து 
வழியாற்றிய எம்‌ தந்தையார்‌ ஸ்ரீ. உ. வே. கணணன 

்‌ பட்டாச்சாரியார்‌ ஆசியுடனும்‌ எந்தை டோற்றிடும்‌ 
அழுந்தை அமரர்‌ கோமான இனனருள 
துணையினாலுமஇந்த க்ரந்தம்‌ வெளிவருவதற்குத்‌ 


தகக வழியினைக்காட்டி த்தநத 
கொனேரி ஸ்ரீ வேங்கடேஸவரப்பெருமாள்‌ கருடையாலும்‌ 


நூலாசிரியரும்‌ கொணடபெண்டிர்‌ மக்களும்நலல 


பதத்தால்‌ மனைவாழப்றாரத்திக்கிறேன . 


- தாஸன, 
க.கோஸகன 


